Kerala Gazette No. 2 dated 13 January , 2015. 
PART I 


Section iii 


GOVERE 


NMENT OF 


பேகம் 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 

அறிக்கை 


எண் 7070 / ச . இ . எ . 2 / 2013/ சட்ட 


ம் . 


2013 ஜூலை 23 
திருவனந்தபுரம் , - 

1935 சிராவணம் 1 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2013 ஜூலை 23- ம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைத்தது. 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013 - ன் சட்ட ம் எண் 29 
2013 - ன் கேரள நிதிச்சட்டம் 


2013- 2014 நிதியாண்டிற்குரிய கேரள அரசின் சில நிதி பரிந்துரைகளை 

அமலுக்கு கொண்டுவருவதற்குரிய ஒரு சட்டம் 
முன்னுரை - 2013- 2014 நிதியாண்டிற்குரிய கேரள அரசின் சில நிதி 
பரிந்துரைகளை அமலுக்கு கொண்டுவருவது உகந்ததாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி நான்காவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1) இந்த சட்டம் 2013 - ன் கேரள 
நிதி சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

(2 ) இந்தச்சட்டத்தில் பிற வகையில் நிபந்தனை செய்யப்பட்டது தவிர , 
பிரிவு 4- ன் துணைப்பிரிவு (7)- ல் உட்பிரிவுகள் (சி ) மற்றும் ( ஐ ) போன்றவை 
களும் , பிரிவு 10 - ன் துணைப்பிரிவு 8 - ம் துணைப்பிரிவு ( 9) - ன் உட்பிரிவு 
( சி )- ன் துணை உட்பிரிவு ( iv)- ம் பிரிவு 11- ம் உடன் அமலுக்கு வருவதும் , இந்தச் 
சட்டத்தின் எஞ்சியுள்ள நிபந்தனைகள் 2013 ஏப்ரல் 1- ம் தேதி அமலுக்கு 
வந்ததாக கருதப்படவும் வேண்டும் . 

2 . 1955 - ன் XII -வது சட்டத்தின் திருத்தம். - 1955 - ன் திருவிதாங்கூர் - கொச்சி 
இலக்கிய , அறிவியல் , அறக்கட்டளை சங்கங்களை பதிவு செய்வதற்குரிய 
சட்ட த்தில் (1955 - ன் XII), -- 

(1) பிரிவு 5 - ல் , “ 100 ரூபாய் " என்ற எண்களுக்கும் சொற்களுக்கும் 
பதிலாக " ஆயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( 2) பிரிவு 6-ல் , துணைப்பிரிவு (4)- ல் " ஐந்து ரூபாய் " என்ற சொற்களுக்கு 
பதிலாக “ ஐம்பது ரூபாய் ” என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டியதாகும் ; 

( 3) பிரிவு 7- ல் , துணைப்பிரிவு (5)- ல் “ நூறு ரூபாய் ” என்ற சொற்களுக்கு 
பதிலாக " ஆயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

(4 ) பிரிவு 12- ல் , துணைப்பிரிவு (2 )- ல் " நூறு ரூபாய் " என்ற சொற்களுக்குப் 
பதிலாக ஆயிரம் ரூபாய் என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டியதாகும் ; 

(5 ) பிரிவு 13- ல் , துணைப்பிரிவு (5)- ல் “ 100 ரூபாய் ” என்ற எண்க ளுக்கும் 
சொற்களுக்கும் பதிலாக “ ஆயிரம் ரூபாய் என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 

( 6) பிரிவு 15- ல் , துணைப்பிரிவு (2)- ல் " பத்து ரூபாய் " என்ற சொற்களுக்கு 
பதிலாக " நூறு ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( 7) பிரிவு 22- ல் , துணைப்பிரிவு (2)- ல் " பத்து ரூபாய் ” என்ற சொற்களுக்கு 
பதிலாக " நூறு ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

(8 ) பிரிவு 31 - ல் , “ ஒவ்வொரு ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" பத்து ரூபாய் என்ற சொற்களும் " இரண்டணா என்ற சொல்லிற்கு பதிலாக 
" ஐந்து ரூபாய் " என்ற சொற்களும் முறையே சேர்க்கப்பட வேண்டும் ; 

3 . 1958 - ன் 35வது சட்டத்தின் திருத்தம் . -- 1958 - ன் கேரள பணம் கடன் 
அளிப்போர் சட்டத்தில் (1958- ன் 35) , 

(1 ) பிரிவு 4 - ல் , துணைப்பிரிவு ( 2 )- ன் உட்பிரிவு (1)- ல் " ஐந்தாயிரம் 
ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக “ ஆறாயிரம் ரூபாய் ” என்ற சொற்கள் 
சேர்க்கப்பட வேண்டும் ; 


18 


( 2 ) பிரிவு 11பி - ல் , “ ரிட்டேணுகளும் பாரங்களும் பிற அறிக்கைகளும் " 
என்ற சொற்களுக்கு முன்பாக "திருத்தம் செய்யப்பட்ட ரிட்டேணுகளும் 
பாரங்களும் பிற அறிக்கைகளும் உட்பட என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 


4 . 1959 - ன் 17வது சட்டத்தின் திருத்தம் . - 1959- ன் கேரள முத்திரை பத்திரச் 
சட்ட த்தில் ( 1959 - ன் 17 ), -- 

(1) பிரிவு 4- ல் , துணைப்பிரிவு (1)- ல் , " நூறு ரூபாய் " என்ற சொற் 
களுக்குப் பதிலாக “ ஐநூறு ரூபாய் ” என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

(2 ) பிரிவு 28 - ல் , 


( எ ) பிரிவு 28 - ஐ , அதனுடைய துணைப்பிரிவு (1)- ஆக மறு எண்ணிட 
வேண்டியதும் அவ்வாறு மறு எண்ணிடப்பட்ட துணைப்பிரிவு (1 )- ல் 
" ஏதேனும் கைமாறு உண்டு எனில் , அதுவும் ” என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" ஏதேனும் கைமாறு உண்டு எனில் அதுவும் நிலத்தின் நியாயவிலையும் " என்ற 
சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( பி ) அவ்வாறு மறு எண்ணிடப்பட்ட துணைப்பிரிவு (1)- க்கு பிறகு , 
பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

“(2 ) முறையாவணத்தில் காண்பிக்கப்பட்ட விலையின் மீதோ கைமாறின் 
மீதோ அல்லாமல் நிலம் மற்றும் சொத்தின் நியாய விலையின்மீது ஒரு அட் 
வலோரம் வரி சுமத்தப்பட வேண்டிய அசையா சொத்து தொடர்பான முறை 
யாவணத்தின் காரியத்தில் , அத்தகைய முறையாவணத்தில் அதில் உட்பட்ட 
நிலத்தில் கட்டிடம் ஏதேனும் உண்டு எனில் அது உட்பட்ட பிற எல்லா 
சொத்து வகைகளின் விலை, முழுமையாகவும் சரியாகவும் காண்பிக்கப்பட 
வேண்டும் .; 

( 3) பிரிவு 29- ல் , 

( எ ) துணைப்பிரிவு (1)- ல் "தனித்துள்ள கைமாறின் காரியத்தில் சலயின் 
நிலைக்கேற்ற முத்திரை விலை என்ற சொற்களுக்குப் பதிலாக " அத்தகைய 
சிறப்பு கைமாறு தொடர்பாக அல்லது அத்தகைய ஒவ்வொரு தனிப்பகுதியின் 
நியாயவிலையும் அதில் கட்டிடம் ஏதேனும் உண்டு எனில் , அது உட்பட 
அதில் உள்ள பிற எல்லா சொத்துக்களின் விலையும் , இவற்றில் எது அதிகமோ 
அதன் மேல் அட்வலோரம் வரி " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( பி ) துணைப்பிரிவு (2 )- ல் " அதில் விவரிக்கப்பட்ட சிறப்பு கைமாறின் 
காரியத்தில் சலயின் நிலைக்கேற்ற முத்திரை விலை என்ற சொற்களுக்குப் 
பதிலாக " அதில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள கைமாறின் சிறப்பு பாகம் 
தொடர்பாக அல்லது அத்தகைய சிறப்பு பாகத்தின் நியாயவிலையும் அதில் 


19 


கட்டிடம் ஏதேனும் உண்டு எனில் , அது உட்பட அவற்றில் உள்ள பிற எல்லா 
சொத்துக்களின் விலையும் , இவற்றில் எது அதிகமோ அதன் மீதுள்ள 
அட்வலோரம் வரி என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

(சி ) துணைப்பிரிவு ( 3)- ல் “ கைமாறின் காரியத்தில் பத்திரத்திற்கு சலயின் 
நிலைக்கேற்ற முத்திரை விலை என்ற சொற்களுக்குப் பதிலாக " கைமாறு 
தொடர்பாக அல்லது சொத்தின் நியாயவிலையும் அதில் கட்டிடம் ஏதேனும் 
உண்டு எனில் , அது உட்பட அதில் உள்ள பிற எல்லா சொத்துக்களின் 
விலையும் , இவற்றில் எது அதிகமோ அதன் மீது பத்திரத்திற்கு அட்வலோரம் 
வரி " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் ; 

( 4) பிரிவு 31-ல் , துணைப்பிரிவு (1)- ல் " மாவட்ட ஆட்சியாளர் ஒவ்வொரு 
காரியத்திலும், பரிந்துரை செய்கின்ற ஒரு தொகையை கட்டணமாக செலுத்தவும் 
( இந்த தொகை பத்து ரூபாய்க்கு மிகாமலும் ஒரு ரூபாய்க்கு குறையாமலும் 
இருக்கவேண்டும் ) " என்ற சொற்களுக்குப் பதிலாக " ஐம்பது ரூபாய் 
கட்டணமாக செலுத்தவும் ” என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டியதாகும் . 

(5 ) பிரிவு 34- ல் , காப்பு வாசகத்தின் உட்பிரிவு ( எ )- ல் " ஐந்து ரூபாய் 
என்ற சொற்கள் வருகின்ற இரண்டு இடங்களிலும் அதற்கு பதிலாக " பத்து 
ரூபாய் " என்ற சொற்களும் , " பத்து மடங்கிற்கு சமமான " என்ற சொற்களுக்குப் 
பதிலாக “ இருபது மடங்கிற்கு சமமான " என்ற சொற்களும் முறையே 
சேர்க்கப்பட வேண்டும் . 

(6 ) பிரிவு 39-ல் , துணைப்பிரிவு (1)- ன் உட்பிரிவு ( பி )- ல் " ஐந்து ரூபாய் " 
என்ற சொற்கள் வரும் இரண்டு இடங்களிலும் அதற்கு பதிலாக " பத்து 
ரூபாய் ” என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 
( 7 ) அட்டவணையில் , 

( எ ) வரிசைஎண் 10 -ல் , ( 3)-வது கட்டத்தின் உட்குறிப்பிற்கு பதிலாக 
பின்வரும் உட்குறிப்புகள் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" பத்தாயிரம் ரூபாய் ; 
( பி ) வரிசைஎண் 15 - ல் , (3 )-வது கட்டத்தின் உட்குறிப்பிற்கு பதிலாக 
பின்வரும் உட்குறிப்புகள் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" ஐநூறு ரூபாய் ; 
(சி ) வரிசைஎண் 17 -ல் , (3)-வது கட்டத்தின் உட்குறிப்பிற்கு பதிலாக 
பின்வரும் உட்குறிப்புகள் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

பங்கு , ஸ்கிரிப் அல்லது இருப்பு விலையின் ஒவ்வொரு 1,000 
ரூபாய்கோ , அதனுடைய பங்கிற்கோ அதது சங்கதி போல , 
ஒரு ரூபாய் ”; 


( டி ) வரிசை எண் 21 - ம் அதற்கெதிராக உள்ள ( 2 ) மற்றும் ( 3 ) - ம் 
கட்டத்தின் உட்குறிப்புகளுக்கு பதிலாக முறைப்படி பின்வரும் வரிசை 
எண்ணும் உட்குறிப்புகளும் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 
“ 21.(i) எண் 22 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தகைய பத்திரம் தொடர் 

பத்திரம் இல்லாததும் 55 - வது பான நிலத்தின் நியாயவிலை 
எண்ணின்படி முத்திரை விலை 

அல்லது நிலத்தின் கைமாறுத் 
சுமத்தப்பட்டதோ தவிர்க்கப்பட் 

தொ கையோ மூலதனமோ , 
டதோ ஆன ஒரு கைமாற்றம் 

இவற்றில் எது அதிகமோ , 
இல்லாததுமான பிரிவு 2 ( டி ) - ல் 

அதனுடைய ஒவ்வொரு 100 

ரூபாய்க்கோ அதனுடைய 
விவரித்த படியுள்ள பத்திரம் 

பாகத்திற்கோ ஐந்து ரூபாய் 
( ii) முன் பத்திரத்தில் உட்பட்ட முன்பத்திரம் தொடர்பாக அளிக் 

மொத்த சொத்தையோ அதனுடைய கப்பட்ட முத்திரை விலையின் 
பாகமோ தொடர்பாக மேலே (1)- ல் இரண்டு மடங்கு அல்லது 
குறிப்பிடப்பட்டபடி உள்ள பத்தி குறிப்பிட்ட (i) படி செலுத்த 
ரம் , அத்தகைய முன் பத்திரம் , வேண்டியதான முத்திரைவிலை, 
பதிவு செய்த தேதி முதல் மூன்று இவற்றில் எது அதிகமோ அது 
மாதகாலயளவிற்குள் கையெழுத் 
திட்டு பூர்த்திகரிக்கும்போது 


( iii ) முன் பத்திரத்தில் உட்பட்ட முன்பத்திரம் தொடர்பாக அளிக் 

மொத்த சொத்தையோ அதனுடைய கப்பட்ட முத்திரை விலையின் 
பாகமோ தொடர்பாக மேலே (i)- ல் ஒன்றரை மடங்கு அல்லது 
குறிப்பிடப்பட்டுள்ள பத்திரம் பதிவு மேற்குறிப்பிட்ட (i ) - ன்படி 
செய்த தேதி முதல் மூன்று மாதத் செலுத்தப்படவேண்டிய தான 
திற்கு பிறகும் ஆறு மாதத்திற்கு முத்திரைவிலை , இவற்றில் எது 
முன்பும் கையொப்பமிட்டு பூர்த்தி 
கரிக்கும்போது 


எனில் பத்திரம் ஏதேனும் நிலத்தினுடைய பிரிக்கப்படாத பங்கீட்டின் 
ஏதேனும் கைமாற்றத்துடன் தொடர்புடைய ஏதேனும் கட்டிடத்தினுடையதோ 
வீட்டுமனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது அறை முதலியவை 
உட்பட்ட கட்டிட பாகத்தின் கட்டுமானத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் 
பட்சத்தில் , அத்தகைய கட்டிடம் அல்லது கட்டிடத்தின் அத்தகைய பாகத்தினு 
டைய மதிப்பும் சேர்த்து அத்தகைய கைமாறில் உட்படுத்த வேண்டியதும் , 
அவ்வாறுள்ள ஒப்பந்தம் தொடர்பான முத்திரை விலை ஏதேனும் செலுத்தப் 
பட்டது எனில் அது அத்தகைய பத்திரத்திற்கு செலுத்த வேண்டிய முத்திரை 
விலையில் இருந்து குறைத்துக்கொள்ள வேண்டியதுமாகும் . 


21 


விளக்கம் - முன் பத்திரத்தில் உட்படுத்தப்பட்டுள்ள மொத்த சொத்தின் ஒரு 
பாகம் அல்லது பாகங்கள் தொடர்பாக செலுத்தப்பட வேண்டிய 
முத்திரை விலையின் , அதது சங்கதிபோல , இரண்டு மடங்கோ , ஒன்றரை 
மடங்கோ வருகின்ற தொகை , முன்பத்திரத்தில் செலுத்தப்பட்டுள்ள முத்திரை 
விலைக்கு விகிதமாக கணக்கிடப்பட வேண்டும். ; 

( இ ) வரிசை எண் 22- ம் அதற்கு எதிராக உள்ள ( 2 ) மற்றும் ( 3)- ம் 
கட்டித்தின் உட்குறிப்புகளுக்கு பதிலாக முறைப்படி பின்வரும் வரிசை 
எண்ணும் உட்குறிப்புகளும் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது: 

" 22 . 55 -வது எண்ணின்படி முத்திரைவிலை சுமத்தப்பட்டதோ 
அல்லது தவிர்க்கப்பட்டதோ ஆன ஒரு கைமாற்றம் இல்லாத 
பிரிவு 2 ( டி )- ல் குறிப்பிடப்பட்டபடி பத்திரத்திலுள்ள அசையா 
சொத்து நிலை நிலைகொள்வது, 


(I ) முனிசிப்பாலிட்டிகள் / டவுன்ஷிப்புகள் / அத்தகைய பத்திரம் தொடர் 
நகராட்சிகள் இல்லாத கண்டோன் பான நிலத்தின் நியாய விலை 
மென்டுகள் போன்றவைகளுக்குள் அல்லது கைமாறின் தொகை 
எனில் 

யோ , மதிப்போ இவையில் எது 
அதிகமோ அதனுடைய 
ஒவ் வொரு 100 ரூபாய்க்கும் 
அதனுடைய பாகத்திற்கோ ஆறு 
ரூபாய் 


(i ) முன் பத்திரத்தில் உட்படுத்தப்பட் முன் பத்திரம் தொடர்பாக 

டுள்ள மொத்த சொத்து அல்லது அளித்த முத்திரை விலையின் 
அதனுடைய பாகமோ தொடர்பாக இரண்டு மடங்கு அல்லது மேற் 
மேலே (I)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட (I)- ன் படி செலுத்த 
படி உள்ள பத்திரம் , முன் பத்திரம் வேண்டிய முத்திரை விலை , 
பதிவு செய்த தேதி முதல் மூன்று இவையில் எது அதிகமோ 
மாத கால வரம்பிற்குள் கையொப் அது . 
பமிட்டு பூர்த்திகரிக்கும் போது 
( ii ) முன் பத்திரத்தில் உட் பட்ட முன் பத்திரம் தொடர்பாக 

மொத்த சொத்தோ அதனுடைய அளித்த முத்திரை விலையின் 
பாகமோ தொடர்பாக மேலே (i)- ல் ஒன்றரை மடங்கு அல்லது 
குறிப்பிட்டபடியுள்ள பத்திரம் , மேற்குறிப்பிட்ட ( I) - ன் படி 
முன் பத்திரம் பதிவு செய்த தேதி செலுத்தப்பட வேண்டியதான 
முதல் மூன்று மாத காலவரம்பிற்கு முத்திரை விலை , இவற்றில் எது 
பிற கும் ஆறு மாதத்திற்கு அதிகமோ அது . 
முன்பாகவும் கையொப்பமிட்டு 
பூர்த்திகரிக்கும்போது 


( II ) முனிசிப்பாலிட்டி கார்ப்பரேஷனுக அத்தகைய பத்திரம் தொடர் 
ளுக்குள் 

பான நிலத்தின் நியாயவிலை 
அல்லது கைமாறின் தொகையோ , 
மதிப்போ இவற்றில் எது 
அதிகமோ அதனுடைய 
ஒவ்வொரு 100 ரூபாய்க்கோ 
அதனுடைய பாகத்திற்கோ ஏழு 
ரூபாய் 


(i ) முன் பத்திரத்தில் உட்படுத்தப்பட் முன்பத்திரம் தொடர்பாக 
டுள்ள மொத்த சொத்தோ அதனு அளித்த முத்திரை விலையின் 
டைய பாகமோ தொடர்பாக இரண்டு மடங்கு அல்லது மேற் 
மேற்குறிப்பிட்ட ( ii)- ல் சொல்லப் குறிப்பிட்ட ( ii )- ன் படி செலுத்த 
பட்டுள்ளபடியுள்ள பத்திரம் , முன் வேண்டிய முத்திரை விலை , 
பத்திரம் பதிவு செய்த தேதி முதல் இவையில் எது அதிகமோ , 
மூன்று மாத காலவரம்பிற்குள் அது . 
கையொப்பமிட்டு பூர்த்திகரிக்கும் 

போது 
( ii ) முன் பத்திரத்தில் உட் பட்ட முன் பத்திரம் தொடர்பாக 

மொத்த சொத்தோ அதனுடைய அளித்த முத்திரை விலையின் 
பாகமோ தொடர்பாக மேலே (i)- ல் ஒன்றரை மடங்கு அல்லது 
குறிப்பிட்டபடியுள்ள பத்திரம் , மேற்குறிப்பிட்ட (I) - ன் படி 
முன் பத்திரம் பதிவு செய்த தேதி செலுத்தப்பட வேண்டியதான 
முதல் மூன்று மாத காலவரம்பிற்கு முத்திரை விலை , இவற்றில் எது 
பிறகு ஆறு மாதத்திற்கு முன்பாகவும் அதிகமோ அது . 
கையெழுத்திட்டு பூர்த்திகரிக்கும் 
போது 


எனில் பத்திரம் ஏதேனும் நிலத்தினுடைய பிரிக்கப்படாத பங்கின் 
ஏதேனும் கைம்மாற்றத்துடன் தொடர்புடையதோ ஏதேனும் கட்டிடத்தினு 
டையதோ வீட்டுமனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது அறை 
முதலியவை உட்பட்ட கட்டிட பாகத்தின் கட்டுமானத்துடன் தொடர்புடைய 
தாக இருக்கும் பட்சத்தில் , அத்தகைய கட்டிடம் அல்லது கட்டிடத்தின் 
அத்தகைய பாகத்தினுடைய மதிப்பீடும் சேர்த்து அத்தகைய கைம்மாறில் 
உட்படுத்த வேண்டியதும் , அத்தகைய ஒப்பந்தம் தொடர்பான முத்திரைவிலை 
ஏதேனும் செலுத்தப்பட்டதுண்டு எனில் அது அத்தகைய பத்திரத்திற்கு 
செலுத்தப்பட வேண்டிய முத்திரை விலையில் இருந்து குறைத்துக்கொள்ள 
வேண்டியதுமாகும் . 


விளக்கம் - முன் பத்திரத்தில் உட்படுத்தப்பட்டுள்ள மொத்த சொத்தின் ஒரு 
பாகமோ அல்லது பாகங்கள் தொடர்பாக செலுத்தப்பட வேண்டிய 
முத்திரை விலையின் , அதது சங்கதிபோல , இரண்டு மடங்கோ , ஒன்றரை 
மடங்கோ வருகின்ற தொகை , முன்பத்திரத்தில் செலுத்தப்பட்டுள்ள முத்திரை 
விலைக்கு விகிதமாக கணக்கிடப்பட வேண்டும். ; 

( எஃப் ) வரிசைஎண் 23 - ல் , 

(i ) உட்பிரிவு (1)- ல் , (3)-வது கட்டத்திலுள்ள உட்குறிப்பிற்கு பதிலாக 
பின்வரும் உட்குறிப்பு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" இருபது ரூபாய் ”; 
( ii ) உட்பிரிவு ( ii )-ல் , ( 3)-வது கட்டத்திலுள்ள உட்குறிப்பிற்கு பதிலாக 
பின்வரும் உட்குறிப்பு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

ஐம்பது ரூபாய் ; 
( ஜி ) வரிசைஎண் 40- ல் , 
(i) உட்பிரிவு ( பி )- ல் , 

( எ ) துணை உட்பிரிவு (i)- ல் (3)-வது கட்டத்திலுள்ள உட்குறிப்பில் , 
“ 250 ரூபாய் என்ற அதிகபட்சத்திற்கு உட்பட்டு ” என்ற சொற்களையும் , 
எண்களையும் விட்டு விடப்படவேண்டும் ; 

( பி ) துணை உட்பிரிவு (ii)- ல் (3)- வது கட்டத்திலுள்ள உட்குறிப் 
பில் , " 250 ரூபாய் என்ற அதிகப்பட்சத்திற்கு உட்பட்டு ” என்ற சொற்களையும் , 
எண்களையும் விட்டு விடப்படவேண்டும் ; 

(ii) உட்பிரிவு (சி )- ல் , (3) -வது கட்டத்திலுள்ள உட்குறிப்பில் , “ 250 
ரூபாய் என்ற அதிகப்பட்சத்திற்கு உட்பட்டு " என்ற சொற்களையும் , 
எண்களையும் விட்டு விடப்படவேண்டும் ; 

( iii ) உட்பிரிவு ( டி ) - ல் , ( 3)-வது கட்டத்திலுள்ள உட்குறிப்பில் , " 250 
ரூபாய் என்ற அதிகப்பட்சத்திற்கு உட்பட்டு " என்ற சொற்களையும் , 
எண்களையும் விட்டு விடப்படவேண்டும் ; 

( ஹெச் ) வரிசை எண் 43- ல் , -- 

(i ) உட்பிரிவு எ - ல் , (3)-வது கட்டத்திலுள்ள உட்குறிப்பிற்கு பதிலாக 
பின்வரும் உட்குறிப்பு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

“ ஐயாயிரம் ரூபாய்”; 
( ii ) உட்பிரிவு பி -ல் , (3)-வது கட்டத்திலுள்ள உட்குறிப்பிற்கு பதிலாக 
பின்வரும் உட்குறிப்பு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" ஆயிரம் ரூபாய் " 


24 


( ஐ ) வரிசை எண் 44- ல் , உட்பிரிவு ( எஃப் )- ல் அதற்கெதிரான ( 2) மற்றும் 
( 3)-வது கட்டத்திலுள்ள உட்குறிப்புகளுக்கு பதிலாக பின்வரும் உட்குறிப்புகளை 
முறைப்படி சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 
" கேரளாவில் அமைந்துள்ள ஏதேனும் ஒரு பத்திரத்திற்கு ( அதது சங்கதி 
அசையா சொத்தை விற்பனை செய்வதற் போல எண் 21 அல்லது 22) , 
காக ஒரு நபரின் அப்பா, அம்மா, மனைவி , அதது சங்கதிபோல , பூமியின் 
கணவர் , மகன் , மகள் , சகோதரன் அல்லது நியாய விலையோ , கைமாற்றுத் 
சகோதரியோ இராத ஒரு நபரை அதிகா தொகையோ , இவற்றில் எது 
ரப்படுத்தும்போது அல்லது அதில் கட்டு கூடுதலோ , அதற்கதிகம் 
மானங்கள் செய்வதற்கோ ஏதேனும் உள்ளதோ அல்லது வரையறை 
அசையா சொத்தை மேம்படுத்துவதற்கோ செய்யப்பட்ட கட்டுமானத்தினு 
விற்பனை செய்யவோ அல்லது கைமாற்றம் டையதோ அத்தகைய சொத்தின் 
செய்வதற்கோ ( எந்த முறையில் ஆனாலும் ) மேம்பாட்டிற்கு ஒரு தணிக்கை 
ஒரு ப்ரோமோட்டர் அல்லது மேம்பாட் கணக்கர் சாட்சியப்படுத்தியபடி 
டாளருக்கு எந்த பெயரில் அவர் தெரியப் யுள்ள மதிப்பீட்டு செலவின் 
பட்டிருந்தாலும் , பொறுப்பு அளிக்கவோ மீதுள்ளதோ ஆன அதே 
அதிகாரமோ அளிக்கும்போது 

முத்திரை விலை. 
( ஜெ ) வரிசை எண் 51 - ல் , உட்பிரிவு ( பி ) - ல் ( 3)- வது கட்டத்தின் 
உட்குறிப்பில் , " நூறு ரூபாய் " என்ற சொற்களுக்கு பதிலாக " ஐநூறு ரூபாய் " 
என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டியதாகும் ; 

( கெ ) வரிசை எண் 54 - ல் , உட்பிரிவு ( பி ) - ல் (3 )-வது கட்டத்தின் 
உட்குறிப்பிற்கு பதிலாக பின்வரும் உட்குறிப்பு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது: 

“ இருநூற்றி ஐம்பது ரூபாய் ”. 
5 . 1960 - ன் 10வது சட்டத்தின் திருத்தம் . - 1959 - ன் கேரள நீதிமன்ற 
கட்டணமும் வழக்கு மதிப்பீட்டு சட்டத்தில் (1960 - ன் 10), -- 

(1) பிரிவு 52 எ - க்கு பதிலாக பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது: 

" 52எ . வருமானவரி மேல்முறையீட்டுத்தீர்ப்பாயம் மற்றும் சொத்துவரி 
மேல் முறையிட்டுத் தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு எதிராக மேல் முறையீட்டு 
கோரிக்கை மனுவின் மீதுள்ள கட்டணம் . - பிரிவு 52 - ல் என்னதான் அடங்கி 
யிருந்தாலும் , 1961- ன் வருமான வரி சட்டத்தின் (1961- ன் 43- வது மத்தியச் 
சட்டம் ) கீழ் உள்ள வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் மற்றும் 
1957- ன் சொத்து வரிச்சட்டத்தின் (1957 - ன் 27 -வது மத்தியச்சட்டம் ) கீழ் உள்ள 
சொத்து வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் , உத்தரவிற்கு எதிராக , 


10 | 


உயர்நீதிமன்றம் முன்பாக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் மீது 
செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் , முறையே , II - வது அட்டவணையின் 
3 - ம் விதி தொகுப்பில் இனம் ( iii)- ன் துணை இனம் ( சி ) மற்றும் ( டி )- யில் 
தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள கட்டணங்களாக இருக்கும். ”; 


( 2 ) பிரிவு 69 - க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 

" 69எ . உரிமையியல் வழக்கு விசாரணை சட்டத்தொகுப்பில் 89- வது 
பிரிவின் கீழ் தீர்ப்பாக்கப்படுகின்ற வழக்கில் நீதிமன்றக் கட்டணத்தை திரும்பக் 
கொடுத்தல். -- ஏதாவது நீதிமன்றத்தின் முன்பாக உள்ள ஒரு வழக்கோ மேல் 
முறையீடோ பிற நடவடிக்கையோ 1908 - ன் உரிமை வழக்கு விசாரணை சட்டத் 
தொகுப்பின் ( 1908- ன் 5 -வது மத்தியச்சட்டம் ) பிரிவு 89- ன் படி தீர்ப்பாக்கப்படும் 
பட்சத்தில் , இடைக்கால காரியங்கள் தவிர பிராது / மேல்முறையீட்டு கோரிக்கை 
மனு அல்லது பிற நடவடிக்கைகளின் மீது அளித்த மொத்த நீதிமன்றக் 
கட்டணமும் , நீதி மன்றக்கட்டணம் செலுத்திய சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு 
திரும்ப அளிக்கவேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு இடவேண்டியதாகும். ; 

( 3) பிரிவு 76- ல் , துணைப்பிரிவு (1)- ல் , “ மேல்முறையீடுகள் அல்லது 
சீராய்வுகள் தொடர்பான " என்ற சொற்களுக்கு பதிலாக " அசல் மனுக்கள் , 
அசல் விண்ணப்பங்கள் மேல்முறையீடுகள் அல்லது சீராய்வுகள் தொடர்பான " 
என்ற சொற்களும் , " மேல்முறையீடு அல்லது சீராய்வு என்ற சொற்களுக்கு 
பதிலாக " அசல் மனுவோ அசல் விண்ணப்பத்திற்கோ மேல்முறையீட்டிற்கோ 
சீராய்விற்கோ என்ற சொற்களும் முறையே சேர்க்கப்படவேண்டும் ; 


( 4 ) II -வது அட்ட வணையில் , -- 


( எ ) 3- வது விதித்தொகுப்பில் , இனம் (iii )- ன் துணைஇனம் (சி )- ல் , 

(i) ( 2)- வது கட்டத்தில் " அல்லது 1957 - ன் சொத்து வரிச்சட்டத்தின் 
படி " என்ற சொற்களும் எண்களும் விட்டுவிடப்படவேண்டும் ; 

( ii ) ( 2)-வது கட்டத்தில் உட்பிரிவு ( டி )- க்கு எதிராக உள்ள (3)-வது 
கட்டத்தில் " ஐநூறு ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக " மிகவும் 
குறைந்தது ஐநூறு ரூபாய் என்பதற்கு உட்பட்டு , தேவைப்படும் உதவியின் 
பத்து சதவிகிதம் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( iii ) ( 3)- வது கட்டத்தில் துணை இனம் (சி )- க்கும் அதற்கெதிராக 
உள்ள உட்குறிப்புகளுக்கும் பிறகு முறையே பின்வரும் துணை இனமும் 
உட்குறிப்புகளும் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 


26 


11 


“ ( டி ) 1957- ன் சொத்துவரி சட்டத்தின் கீழ் உள்ள மேல்முறையீடு தீர்ப் 
பாயத்தின் ஒரு உத்தரவில் இருந்து , 


( எ ) மேல்முறையீடுடன் தொடர்புடைய ஐநூறு ரூபாய் 

வழக்கில் , அசசிங் அதிகாரி 
மதிப்பீடு செய்தபடியுள்ள மதிப்பீட் 
டின் மொத்த நிகர சொத்து ஒரு 
இலட்சம் ரூபாயோ அதை விட 
கம்மியாகவோ ஆகும் பட்சத்தில் 


( பி ) அத்தகைய நிகர சொத்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் 

இலட்சம் ரூபாய்க்கு அதிகமாகவும் 
என்றால் இரண்டு இலட்சம் 
ரூபாய்க்கு மிகாமலும் இருக்கும் 
பட்சத்தில் 


( சி ) அத்தகைய நிகர சொத்து இரண்டு அதிகபட்சம் பத்தாயிரம் 

இலட்சம் ரூபாய்க்கு அதிகமாகும் ரூபாய்க்கு உட்பட்டு , மதிப்பீடு 
பட்சத்தில் 

செய்யப்பட்ட நிகர சொத்தின் 
ஒரு சதவிகிதம் . 


( டி ) ஒரு மேல்முறையீட்டின் காரியம் மிகவும் குறைந்தது 500 ரூபாய் 

மேற்குறிப்பிட்ட ( எ ) முதல் ( சி ) என்பதற்கு உட்பட்டு தேவைப் 
வரையுள்ள உட்பிரிவில் தெளிவாக படுகின்ற உதவியின் பத்து 
குறிப்பிடப்பட்டுள்ளது தவிர சதவிகிதம். ; 
ஏதேனும் காரியத்துடன் தொடர் 
புடையதாக இருக்கும் பட்சத்தில் 


( பி ) 4 -வது விதித்தொகுப்பின் , ( 2)- ம் கட்டத்தில் "1940- ன் நடுத்தீர்ப்பு 
சட்டத்தின் பிரிவு 39 - ன் படியள்ள " என்ற சொற்களுக்கும் எண்களுக்கும் 
பதிலாக “ 1996- ன் நடுத்தீர்ப்பு மற்றும் இசைவிணக்கச் சட்டத்தின் படியுள்ள " 
என்ற சொற்களும் எண்களும் சேர்க்கப்படவேண்டும் ; 

(C ) 10- வது விதித்தொகுப்பின் , உட்பிரிவு ( ஜி )-க்கும் அதற்கு எதிரான 
( 3)-வது கட்டத்திலுள்ள உட்குறிப்புகளுக்கும் பதிலாக பின்வரும் உட்பிரிவும் 
உட்குறிப்புகளும் , முறையே சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 


27 


12 


" ( ஜி ) இந்தியாவிற்கு வெளியே பயன்படுத்துவதற்கு எண்ணம் கொண்டு 
தனிப்பட்ட பத்திரங்களை சாட்சியப்படுத்துவதற்குரிய விண்ணப்பம் , -- 


(i ) பத்திரத்தின் துல்லியத்தை நூறு ரூபாய் 

பரிசோதனைக்கு உட்படுத்தும் 

போது 
(ii ) ஒரு நோட்டரி சாட்சியப்படுத்திய ஐம்பது ரூபாய் 

பிறகு மேல் ஒப்பம் தேவைப்படும் 
போது 
6 . 1963 - ன் 15வது சட்டத்தின் திருத்தம் . - 1963 - ன் கேரள பொதுவிற்பனை 
வரிச்சட்ட த்தில் ( 1963 - ன் 15 ), -- 


(1) பிரிவு 17- ல் , 

( எ ) உட்பிரிவு ( 6) - ல் , நான்காவது காப்புவாசகத்திற்கு பதிலாக 
பின்வரும் காப்புவாசகம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" எனினும் , 2013 மார்ச் 31- ம் தேதி தீர்ப்பாக்காமல் நிலவிலிருக்கும் 
எல்லா வரி நிர்ணயங்களும் 2014 மார்ச் 31- ம் தேதியில் அல்லது அதற்கு 
முன்பாக பூர்த்திகரிக்க வேண்டும். ; 

( பி ) துணைப்பிரிவு (8)- ல் , -- 

( i ) முதலாவது காப்புவாசகத்திற்கு பதிலாக பின் வரும் காப்பு 
வாசகம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ என்றால் , 2013 மார்ச் 31 - ம் தேதி தீர்ப்பாக்கப்படாமல் அமலில் 
இருந்த அத்தகைய எல்லா வரி நிர்ணயங்களும் அல்லது மறுவரி நிர்ணயங்களும் 
2014 மார்ச் 31 - ம் தேதியிலோ அதற்கு முன்பாகவோ பூர்த்தீகரிக்க 
வேண்டும் . ; 

( ii ) மூன்றாவது காப்புவாசகத்திற்கு பதிலாக பின்வரும் காப்பு 
வாசகம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ எனினும் , 2013 மார்ச் 31- ம் தேதி தீர்ப்பாக்கப்படாமல் அமலில் 
இருந்த அத்தகைய எல்லா திருத்து அமைக்கப்பட்ட வரி நிர்ணயங்களும் 
அல்லது திருத்தி அமைக்கப்பட்ட மறு வரி நிர்ணயங்களும் அல்லது திருப்பி 
அனுப்பப்பட்ட மறு வரி நிர்ணயங்களும் 2014 மார்ச் 31 - ம் தேதியிலோ 
அதற்கு முன்பாகவோ பூர்த்திகரிக்க வேண்டும். ; 

( 2 ) பிரிவு 23பி - ல் , - ) 

( எ ) துணைப்பிரிவு ( 3)- ல் " 2011 செப்டம்பர் 30 - ம் தேதிக்கு என்ற 
சொற்களுக்கும் எண்களுக்கும் பதிலாக " 2013 டிசம்பர் 31 - ம் தேதிக்கு என்ற 
சொற்களும் எண்களும் சேர்க்கப்படவேண்டும் ; 


28 


13 


( பி ) துணைப்பிரிவு (4)- ல் “ 2011 செப்டம்பர் 30 - ம் தேதியிலோ என்ற 
சொற்களுக்கும் எண்களுக்கும் பதிலாக " 2013 டிசம்பர் 31 - ம் தேதியிலோ " 
என்ற சொற்களும் எண்களும் சேர்க்கப்படவேண்டும் ; 

(சி ) காப்புவாசகம் விட்டுவிடப்பட வேண்டியதாகும் ; 

( டி ) துணைப்பிரிவு ( 7 ) - க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" (7 ) ஏதேனும் நீதிமன்றமோ , தீர்ப்பாயம் அல்லது மேல்முறையீடு 
அதிகார இடத்தினுடையவோ ஏதேனும் உத்தரவு , தீர்ப்பாணை அல்லது 
தீர்ப்பிலோ என்னதான் அடங்கியிருந்தாலும் , ஒரு வரி செலுத்த வேண்டியவர் 
இந்தப் பிரிவின் படி அவரின் நிலுவையை தீர்வை செய்வதற்காக 
தேர்ந்தெடுக்கிறார் எனில் , 

(i) தேர்ந்தெடுக்கப்டுவதன் கீழ் உள்ள நிலுவை தொடர்பாக ஏதேனும் 
நீதிமன்றம் தீர்ப்பாயம் அல்லது மேல்முறையீடு அதிகார இடத்தின் முன்பாக 
தீர்ப்பாயம் நிலை நிற்கின்ற எல்லா வழக்குகளையும் அந்த நபர் வாபஸ் பெற 
வேண்டியதும் ; 

( ii ) தேர்ந்தெடுக்கப்படுவதன் கீழ் இதற்குள்ளாக தீர்ப்பாக்கப்பட்டுள்ள 
நிலுவை தொடர்பாக அத்தகைய நிலுவை தொடர்பான பொறுப்பில் குறைவு 
ஏற்படுத்திக்கொண்டு ஒரு உத்தரவோ , தீர்பாணையோ தீர்ப்போ ஏதேனும் 
நீதிமன்றமோ , தீர்ப்பாயமோ , மேல்முறையீட்டு அதிகார இடத்திலோ நிறை 
வேற்றப்பட்டது எனில் , அத்தகைய உத்தரவிலோ, தீர்ப்பாணையிலோ, 
தீர்ப்பிலோ உட்பட்டுள்ள அத்தகைய நிலுவை தொடர்பான எந்த ஒரு 
திரும்பக் கொடுத்தலும் அனுமதிக்கக் கூடாததும் ; 

( iii) இந்தப்பிரிவின்படி தீர்ப்பாக்கப்பட்ட தொகை தொடர்பாக 
ஏதேனும் நீதிமன்றத்திலோ தீர்ப்பாயத்திலோ மேல்முறையீட்டு அதிகார 
இடத்திலோ எந்த ஒரு மேல் முறையீடும் நிலை நிற்காததும் , ஆகும். ; 


( 3 ) பிரிவு 47 - ல் இனம் ( எ ) - ல் “ இரண்டு இலட்சம் ரூபாய் " என்ற 
சொற்களுக்கு பதிலாக " எட்டு இலட்சம் ரூபாய் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் ; 


( 4 ) அட்டவணையில் , வரிசை எண் “ 2 . அயல்நாட்டு மது ” என்றுள்ளதில் 
“( ii ) பீரும் , ஒயினும் தவிர " என்ற இனத்திற்கெதிராக " வரியின் விகிதம் 
( சதவிகிதம் ) ” என்ற தலைப்பின்கீழ் , “ 100 என்ற எண்க ளுக்குப் பதிலாக " 105 
என்ற எண்கள் சேர்க்கப்படவேண்டும் . 


29 


14 


7 . 1975 - ன் 7வது சட்டத்தின் திருத்தம் . -- 1975 - ன் கேரள கட்டிட 
வரிச்சட்டத்தின் ( 1975 - ன் 7 ) , அட்டவணையில் , “ பிற கட்டிடங்கள் , என்ற 
தலைப்பின்கீழ் , குறிப்பு (2)- க்கு பிறகு பின்வரும் குறிப்பு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது: 

“ (3 ) அரசு , அரசிதழ் அறிக்கை வாயிலாக சிறப்பாக குறிப்பிடலாமெனும் 
அத்தகைய அளவுகளோடும் சிறப்புகளோடும் மழைநீர் சேகரிப்பதற்கும் 
உறைவிடத்திலேயே கழிவை பதனிடுவதற்கும் உரிய வசதிகளும் சோளார் 
பானல்களும் நிறுவப்பட்டுள்ள 185.87 சதுர மீட்டரிலும் அதற்கதிகமும் தரைப் 
பரப்பளவுள்ளதும் 2013 ஏப்ரல் 1- ம் தேதியோ அதற்கு பிறகோ கட்டுமானம் 
பூர்த்தி செய்ததுமான கட்டிடங்களின் காரியத்தில் கட்டிடவரி கட்டணம் 
ஐம்பது சதவிகிதம் குறைக்க வேண்டியதாகும் . 

8 . 1976- ன் 32வது சட்டத்தின் திருத்தம் . -- 1976 - ன் கேரள ஆடம்பரங்களின் 
மீதுள்ள வரிச்சட்டத்தில் ( 1976 - ன் 32 ), -- 

(1) பிரிவு 4- க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது: 

“ 4எ . பன்னாட்டு மன்றத்திற்கோ அதே போன்ற சர்வதேச அமைப் 
பிற்கோ விலக்கு அளித்தலும். இந்த சட்டத்தில் என்னதான் அடங்கியிருந்தாலும் , 
பன்னாட்டு மன்றத்தினுடையதோ அதே போன்ற பிற சர்வதேச அமைப்புகளின் 
ஊழியர்களுக்கும் , பிரதிநிதிகள் மற்றும் டெலிகேட்டுகளுக்கும் இந்தச்சட்டத்தின் 
படி அளிக்கப்பட்ட ஏதேனும் ஆடம்பரம் தொடர்பாக இந்தச்சட்டத்தின்கீழ் 
எந்த ஒரு வரியும் சுமத்தக்கூடாததும் , அத்தகைய விலக்கு அளித்தல் , நிர்ணயிக் 
கப்படக்கூடிய அத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருப்பதுமாகும் . ” . 

(2 ) பிரிவு 5 பி - ல் “ ரிட்டேணுகள் , படிவங்கள் மற்றும் அறிக்கைகளும் " 
என்ற சொற்களுக்கு முன்பாக " திருத்திய ரிட்டேணுகள் , படிவங்கள் மற்றும் 
பிற அறிக்கைகளும் உட்பட் " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் ; 


( 3 ) பிரிவு 6- ல் , 

( எ ) துணைப்பிரிவு ( 4)- ல் , அமலில் இருக்கும் காப்புவாசகத்திற்கு 
பதிலாக பின்வரும் காப்புவாசகங்கள் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" என்றால் , 2013 மார்ச் 31 - ம் தேதியில் தீர்ப்பாக்கப்படாமல் அமலிலிருக்கும் , 
2007 - 08 ஆண்டு வரையும் அது உட்பட உள்ள ஆண்டுகளுடன் 
தொடர்புடைய எல்லா வரி நிர்ணயங்களும் 2014 மார்ச் 31- ம் தேதியோ அதற்கு 
முன்பாகவோ பூர்த்திகரிக்க வேண்டும் ; 

மட்டுமல்லாமல் , இந்தச் சட்டத்தின்படி ஏதேனும் விசாரணையோ , 
புலன் விசாரணையோ அமலில் இருக்கவோ இந்த பிரிவின் கீழ் சிறப்பாக 
குறிப்பிடப்பட்டுள்ள காலவரம்பிற்குள் ஏதேனும் வரி நிர்ணயம் முழுமையுற 


30 


15 | 


செய்வதற்கு இயலாமல் இருக்கவோ செய்கின்ற காரியங்களில் , துணை 
கமிஷனருக்கு , சரியானதும் , போதுமானதுமான காரணங்களால் , விலக்கு 
அளித்த வரி நிர்ணயம் உட்பட , வரி நிர்ணயம் பூர்த்தியாக்குவதற்குரிய 
காலவரம்பு , இந்தப்பிரிவில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ள காலவரம்பிற்கு 
மேலாக நீடித்து அளிக்கலாம் ”; 

( பி ) துணைப்பிரிவு (5 )- ல் , " உணவகம் /வீட்டு படகு என்ற சொற் 
களுக்கும் அடையாளத்திற்கும் பதிலாக "உரிமையாளர் என்ற சொல் சேர்க்கப் 
படவேண்டும் . 

( 4) பிரிவு 17பி -ல் , துணைப்பிரிவு (1)- ன் இனம் (எ )- ல் “ நான்கு இலட்சம் 
ரூபாய் என்ற சொற்களுக்குப் பதிலாக " எட்டு இலட்சம் ரூபாய் என்ற 
சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


9. 1991 - ன் 15வது சட்டத்தின் திருத்தம் . - 1991- ன் கேரள விவசாய வருமான 
வரி சட்டத்தின் (1991- ன் 15 ) பிரிவு 3- ல் உள்ள காப்புவாசகத்திற்கு பதிலாக 
பின்வரும் காப்புவாசகம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" என்றால் , 2013 ஏப்ரல் 1- ம் தேதி முதல் , 1956 - ன் கம்பெனிகள் 
சட்டத்தின் (1956 - ன் 1-வது மத்தியச் சட்டம் ) கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு 
நிறுவனம் தவிர உள்ள எந்த ஒரு நபருக்கும் , எந்த ஒரு வரியும் சுமத்தக் 
கூடாது. ". 


10. 2004- ன் 30-வது சட்டத்தின் திருத்தம் . - 2003 - ன் கேரள மதிப்புக்கூட்டு 
வரிச்சட்ட த்தில் (2004- ன் 30 ), -- 

(1) பிரிவு 6 - ல் துணைப்பிரிவு (1)- ல் , -- 
( எ ) அட்டவணையில் , 

(i ) வரிசை எண் 1- ல் (4)-வது கட்டத்தின் " 15 " என்ற எண்ணிற்கு 
பதிலாக " 20 " என்ற எண் சேர்க்கப்படவேண்டும் ; 

(ii ) வரிசை எண் 3 - ல் (2)-வது கட்டத்தின் உட்குறிப்புக்கு பதிலாக 
பின்வரும் உட்குறிப்பு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது: 

“ பொருட்களை வகிப்பதற்கு வெஸ்ட் டைப்பில் 
தானே வகிக்கும் சிறப்பு அம்சமுடைய 
போலிப்புரொப்பைலின் உட்பட உள்ள 
பிளாஸ்டிகினால் தயாரிக்கப்பட்ட 
கேரிபேகுகள் " 


16 


( iii ) வரிசை எண் 3- ம் அதற்கெதிராக உள்ள (2 ) (3 ) மற்றும் ( 4)-வது 
கட்டத்தின் உட்குறிப்புகளுக்கு பிறகு , முறையே பின்வரும் வரிசை எண்ணும் 
உட்குறிப்புகளும் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 
" 3எ . பிளாஸ்டிக்கினால் தயாரிக்கப்பட்ட 

* ** 20 ; 
டிஸ்போசிபில் தட்டுகள் , கோப்பைகள் 
மற்றும் இலைகளும் . 

( பி ) உட்பிரிவு ( டி ) - ல் " 13.5 % என்ற எண்க ளும் அடையாளமும் 
வருகின்ற இரண்டு இடத்திலும் “ 145 சதவிகிதம் " என்ற எண்களும் சொல்லும் 
சேர்க்கப்படவேண்டும் ; 

(C ) உட்பிரிவு ( எஃப்) - ல் “ 13.5 % " என்ற எண்க ளுக்கும் சொல்லிற்கும் 
பதிலாக " 145 சதவிகிதம் என்ற எண்களும் சொல்லும் சேர்க்கப்படவேண்டும் ; 

( டி ) பனிரெண்டாவது காப்புவாசகத்தில் " வரியில் இருந்து 
என்ற சொற்களுக்கு பிறகு “ 2006 ஏப்ரல் 1- ம் தேதி முதல் " என்ற சொற்களும் 
எண்களும் சேர்க்கப்படவேண்டும் ; 

( இ ) பதிமூன்றாவது காப்புவாசகத்திற்கு பிறகு பின்வரும் காப்பு 
வாசகங்கள் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" மட்டுமல்லாமல் , 1987 - ன் ஏலக்காய் (உரிமம் மற்றும் விற்பனை ) 
சட்டங்களின் கீழ் , ஸ்பைசஸ் வாரியம் அளித்த சட்டப்படி செல்லக்கூடிய ஒரு 
உரிமம் உள்ள, ஏல மையத்தில் நடத்தப்படும் ஏலத்தின் விற்பனையின் மீதுள்ள 
வரி, ஏல நேரத்தில் மட்டும் , இரண்டு சதவிகிதம் நிரக்கில் இருக்கும் ; 

மட்டுமல்லாமல் , 1969 - ன் கேரள கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் 
(1969 - ன் 21 ) பதிவு செய்த பால் விநியோகிப்பவர்களின் கூட்டுறவு சங்கங்கள் 
அவர்களின் வியாபார இடங்களில் நிறுவப்பட்ட சிற்றுண்டி சாலைகள் 
வாயிலாக விற்பனை செய்யப்படுகின்ற சமைத்த உணவுப் பொருட்களையும் 
பானங்களையும் 2011 ஏப்ரல் 1- ம் தேதி முதல் வரியில் இருந்து விடுவிக்கப்பட 
வேண்டும் ” ; 

( 2 ) பிரிவு 8- ல் , 

( எ ) உட்பிரிவு ( பி )- ல் “ எம் -சான்ட் " என்ற எழுத்திற்கும் சொல்லிற்கும் 
பதிலாக " உற்பத்தி செய்யப்பட்ட சான்ட் என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 

( பி ) உட்பிரிவு ( ஜி ) - ல் “ 13.5 % " என்ற எண்க ளுக்கும் அடையாளத் 
திற்கும் பதிலாக " 14 .5 சதவிகிதம் " என்ற எண்களும் சொல்லும் 
சேர்க்கப்படவேண்டும் ; 

( சி ) உட்பிரிவு ( ஜி ) - க்கு பிறகு , பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் ; அதாவது : 


32 


17 ) 


“ ( எச் ) பிரிவு 6 - ல் துணைப்பிரிவு (1)- ன் உட்பிரிவு ( எ )- ல் அட்டவணையின் 
வரிசை எண் 1 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள சிகரெட்டுகள் மற்றும் அதற்கிணை 
யான உற்பத்திப்பொருட்களுடையவும் இறக்குமதியாளரோ உற்பத்தியாளரோ 
ஆன எந்த ஒரு வியாபாரியும் , பொருட்களுக்கு அந்த நபரின் விருப்பத்திற்கேற்ப 
மேற்குறிப்பிட்ட துணைப்பிரிவின்படி , அத்தகைய பொருட்களுக்கு அந்த நபர் 
அளிக்க வேண்டிய வரிக்கு பதிலாக , நிர்ணயிக்கப்படக்கூடிய அத்தகைய முறை 
யிலும் அத்தகைய நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டும் , 
அத்தகைய பொருட்களின் அதிகபட்ச சில்லறை விலையின் 20 சதவிகிதம் 
நிரக்கில் வரி அளிக்கலாம் . 

விளக்கம் . இந்த உட்பிரிவின் தேவைக்காக , பொருட்கள் தொடர்பான 
அதிகபட்ச சில்லறை விலை எனில் அத்தகைய பொருட்களின் பாக்கேஜில் 
அச்சடித்து , அடிப்படை நுகர்வோருக்கு விற்பனை செய்யக்கூடிய , அதிகபட்ச 
விலை என்று பொருள்படும் : 
என்றால் , ஒரு பதிவு செய்த வியாபாரி , -- 

( எ ) இந்த உட்பிரிவின்படி வரி செலுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு 
இறக்குமதியாளரிடமிருந்தோ / ஒரு உற்பத்தியாளரிடமிருந்தோ , அல்லது 

( பி ) ஒரு முன் விற்பனையின் மீது , மாநிலத்திற்குள் அத்தகைய 
பொருட்களின் அதிகபட்ச சில்லறை விலையின்மீது வரி செலுத்தப்பட்டுள்ள 
பட்சம் வேறொரு பதிவு செய்த வியாபாரியிடம் இருந்தோ ; 

ஏதேனும் பொருட்கள் வாங்கப்பட்டுள்ள பட்சத்தில் அத்தகைய வியாபாரி 
இந்தச்சட்டத்தில் என்னதான் அடங்கியிருந்தாலும் , என்றால் நிர்ணயிக்கப்படக் 
கூடிய அத்தகைய நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு , 
அத்தகைய பொருட்களின் விற்பனை தொடர்பாக பிரிவு 6 - ன் துணைப்பிரிவு 
(1)- ன் உட்பிரிவு ( எ)- ன் கீழ் வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட 
வேண்டியதும் அத்தகைய பொருட்கள் வாங்குகின்ற நேரத்தில் அந்த நபர் 
செலுத்தியுள்ள வரித்தொகை , வாங்குகின்ற நபரிடம் இருந்து வசூலிப்பதற்கு 
அந்த நபருக்கு தகுதி இருப்பதும் இந்த உட்பிரிவின்கீழ் உட்படுத்தப்பட்டுள்ள 
பொருட்கள் தவிர உள்ள பொருட்கள் தொடர்பாக மேற்குறிப்பிட்ட துணைப் 
பிரிவிற்கு ஏற்ப வரி அளிப்பதற்கு வியாபாரி தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் 
அத்தகைய பொருட்களின் விற்பனை வரவு பிரிவு 6- ன் துணைப்பிரிவு (5)- ன் 
தேவைக்காக மொத்த விற்பனை வரவில் உட்படுத்தக்கூடாததுமாகும் ; 

என்று மட்டுமல்ல , இந்த உட்பிரிவின் கீழ் வரி செலுத்துவதற்கு 
தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு வியாபாரி , அந்த நபரின் வரி கடனை கணக்கிடுவதன் 
தேவைக்காக , அந்த நபர் நடத்திய , இந்த உட்பிரிவில் உட்பட்ட பொருட்களின் 
ஏதேனும் விற்பனை தொடர்பாக , பொருட்களின் அளவின் அடிப்படையில் 
ஏதேனும் வாணிப தள்ளுபடி அல்லது ஊக்கத்தொகையோ அனுமதிக்க 
கூடாது. ; 


18 


( 3 ) பிரிவு 15 - ல் , துணைப்பிரிவு (1)- ல் ஐந்து இலட்சம் ரூபாய் என்ற 
சொற்களுக்குப்பதிலாக பத்து இலட்சம் ரூபாய் என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 

(4 ) பிரிவு 18எ - க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது : 

" 18பி . புதிதாக பதிவு செய்வர்களுக்குரிய ஒரே முறை ஊக்கத் 
தொகைக்குரிய சிறப்பு நிபந்தனை: - இந்தச்சட்டத்தில் என்னதான் அடங்கியிருந் 
தாலும் , இந்தச் சட்டத்தின்படி பதிவு செய்வதற்கு பொறுப்புடையவராக 
இருப்பவரும் , எனில் பதிவு செய்யாதவரும் ஆன வியாபாரிகளுக்கு 2013 ஏப்ரல் 
1 - ம் தேதிக்கும் 2013 செப்டம்பர் 30 - ம் தேதிக்கும் இடைப்பட்ட தேதியில் 
தாமாகவே பதிவு செய்யலாம் என்றும் , அத்தகைய வியாபாரிகள் 2013 ஏப்ரல் 
1- ம் தேதிக்கு முன்புள்ள பரிமாற்றம் தொடர்பாக வரி அல்லது தண்டனைத் 
தொகைக்கோ பொறுப்புடையராகமாட்டார் ; 
என்றால் , 

( எ ) இறக்குமதியாளர்கள் ; 
( பி ) தொழில் ஒப்பந்ததாரர்கள் ; 

(சி ) பிரிவு 8- ன் உட்பிரிவு (சி )- ன் துணை உட்பிரிவு (1)- ன் கீழ்வரும் 
வியாபாரிகள் தவிர உள்ள உற்பத்தியாளர்கள் ; 

( டி ) பிரிவு 6 - ன் துணைப்பிரிவு (1) - ல் குறிப்பிடப்பட்ட பிற 
வியாபாரிகள் ; 

( இ ) கம்பெனிகள் ; 

( எஃப் ) எந்த வியாபாரிகளுக்கு எதிராக பதிவு செய்யாமல் இருந்ததற்கும் 
வரி செலுத்தாமல் இருந்ததற்கும் இந்த சட்டத்தின்படி 2013 ஏப்ரல் 1- ம் 
தேதிக்கு முன் தண்டனை நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதோ அவர்கள் ; 

போன்றவர்களின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு இந்த பிரிவு பாதகமாக 
இராது ; 

மட்டுமல்லாமல் 1961- ன் வருமான வரி சட்டத்தின் (1961- ன் 43- ம் மத்தியச் 
சட்டம் ) கீழிலுள்ள விலக்கு அளிக்கப்பட்டுள்ள அறக்கட்டளைகளை நடத்து 
வதும் , பிரிவு 8 - ன் உட்பிரிவு ( இ ) - ன் படி வரி செலுத்திய பிறகு 
கோம்பௌன்ட் டீலரிடமிருந்து மருந்துகளை வாங்கும் மருத்துவமனைகளை , 
அவ்வாறுள்ள மருந்துகளின் விற்பனையின் மீதுள்ளதும் அவர்களின் நோயாளி 
களுக்காக நடத்தப்படும் ஆய்வுக்கூட ஸ்டோர் வகைகள் மற்றும் உணவு 
உற்பத்திப்பொருட்களுடையவும் விற்பனையின் மீதுள்ளதுமான வரியில் இருந்து 
விலக்கு அளிக்கப்பட வேண்டும் ; 

மட்டுமல்லாமல் , இந்தசட்டத்தின்படி பதிவு செய்வதற்கு பொறுப்புள்ளதும் 
எனறால் 2013 மார்ச் 31- ஆம் தேதி வரை பதிவு செய்யப்படாததுமான 
அத்தகைய மருத்துவமனைகள் தொடர்பாக 2005 ஏப்ரல் 1 முதல் 2013 


34 


19 


மார்ச் 31 வரையுள்ள காலவரம்பிற்கு மேற்குறிப்பிட்ட காப்பு வாசகத்தின் 
படியுள்ள சலுகை கிடைப்பதற்காக 2013 ஜூன் 30 - ம் தேதியோ அதற்கு 
முன்பாகவோ அவை பதிவு செய்யப்பட வேண்டியதாகும் . ; 

(5 ) பிரிவு 24 - ல் துணைப்பிரிவு (1)- ல் நான்காவது காப்புவாசகத்திற்கு 
பதிலாக பின்வரும் காப்புவாசகம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது , 

" மட்டுமல்லாமல் , இந்த பிரிவின்படி, 2013 மார்ச் 31ம் தேதி தீர்ப்பாக்காமல் 
அமலில் இருக்கும் வரி நிர்ணயங்கள் 2014 மார்ச் 31- ஆம் தேதியோ அதற்கு 
முன்பாகவோ பூர்த்திகரிக்க வேண்டும் . 

( 6 ) பிரிவு 25 - ன் துணைப்பிரிவு (1)- ல் மூன்றாவது காப்புவாசகத்திற்கு 
பதிலாக பின்வரும் காப்புவாசகம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" மட்டுமல்லாமல் , இந்த பிரிவின்படி , 2013 மார்ச் 31ம் தேதி தீர்ப்பாக்காமல் 
அமலில் இருக்கும் வரி நிர்ணயங்கள் 2014 மார்ச் 31 - ம் தேதியோ அதற்கு 
முன்பாகவோ பூர்த்திகரிக்கப்படவேண்டும் . ”; 

( 7) பிரிவு 25- எ- க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் 
அதாவது : 

“ 25பி . சில காரியங்களில் வரி நிர்ணயத்திற்குரிய காலவரம்பை நீடித்தல் . -- 
பிரிவு 24 மற்றும் பிரிவு 25 - ல் என்னதான் அடங்கியிருந்தாலும் , இந்த 
சட்டமோ அல்லது வேறேதேனும் சட்டத்தின்படி ஏதேனும் விசாரணையோ 
வழக்கு விசாரணையோ தீர்ப்பாக்காமல் அமலில் இருக்கவோ , மேற்குறிப்பிட்ட 
பிரிவுகளின்படி முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ள காலவரம்பிற்குள் ஏதேனும் 
வரி நிர்ணயம் பூர்த்திகரிப்பதற்கு முடியாமல் போகும் பட்சத்தில் , துணை 
கமிஷனருக்கு , சரியானதும் போதுமானதுமான காரணங்களால் , வரி நிர்ணயம் , 
பூர்த்திகரிப்பதற்குரிய காலவரம்பு , அந்த பிரிவுகளில் முக்கியமாக குறிப்பிடப் 
பட்டுள்ள காலவரம்பு நீடித்து அளிக்கப்படலாம். ; 

(8 ) பிரிவு 48 - ல் துணைப்பிரிவு 1- ல் , “ ஒரு அனுமதிச்சீட்டு வாங்க 
வேண்டியதும் " என்ற சொற்களுக்குப் பதிலாக " அவ்வாறு வாங்கிய ஒவ்வொரு 
அனுமதிச்சீட்டின் மீதும் அரசிற்கு நூறு ரூபாய்க்குரிய ஒரு கட்டணம் 
அளிக்கப்படவேண்டும் என்னும் சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( 9) அட்டவணைகளில் , -- 
( எ ) முதல் அட்டவணையில் , -- 

(i ) வரிசை எண் 42- க்கும் அதற்கெதிராக உள்ள ( 2 ) மற்றும் ( 3)- ம் 
கட்டங்களில் உள்ள உட்குறிப்புகளுக்கு பிறகு முறையே பின்வரும் வரிசை 
எண்ணும் , உட்குறிப்புகளும் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 


35 


20 


“ 42 எ . நொறுங்கலரிசி , பொரித்த நெல் , பொரி மற்றும் அவலும் 
உட்பட்ட அரிசி 


* * * * 22 . 


(1 ) நெல் அல்லாத அரிசி 

1006 
( 2 ) பொரித்த நெல் , பொரி மற்றும் அவல் 190420 .00 
( 3) நொறுங்கலரிசி 

1006.40. 00 ; 
(ii) வரிசை எண் 61- ம் அதற்கெதிராக உள்ள ( 2 ) மற்றும் ( 3)- ம் 
கட்டங்களில் உள்ள உட்பிரிவுகளுக்கும் பிறகு முறையே பின்வரும் வரிசை 
எண்ணும் , உட்குறிப்புகளும் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ 62 . அரசு அங்கீகாரமுள்ள தீரமைத்ரி யூனிட்டுகள் 
அவற்றின் தொழிற்சின்னப் பெயரில் உற்பத்தி 
செய்வதற்கும் விற்பனைக்கும் உரிய உற்பத்திப் 

பொருட்கள் , அவர்கள் விற்கும் தருவாயில், 
( பி ) இரண்டாவது அட்டவணையில் , 

(i ) வரிசை எண் 1- ம் அதற்கெதிரான (2 ) மற்றும் (3)- ம் கட்டங்களில் 
உள்ள உட்குறிப்புகளுக்கும் பிறகு முறையே பின்வரும் வரிசை எண்ணும் , 
உட்குறிப்புகளும் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 
“ 2 . ஐஸ் 

220190.10 ; 
( ii) வரிசை எண் 6 - க்கும் அதற்கெதிராக உள்ள ( 2 ) மற்றும் ( 3)- ம் 
கட்டங்களில் உள்ள உட்குறிப்புகளுக்கும் பதிலாக முறையே பின்வரும் வரிசை 
எண்ணும் , உட்குறிப்புகளும் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ 6. சூரிய சக்தி மின்சாரக் கருவிகளும் உதிரிபாகங்களும் ; 
(1 ) சோளார் செல்கள் 

8541.10.11 
( 2 ) சோளார் இராந்தல்கள் மற்றும் விளக்குகள் 940591. 00 

சோளார் இராந்தல்கள் மற்றும் விளக்குகளின் 
பாகங்கள் , 


( 3 ) | 


9405.50. 40 


940599. 00 


( எ ) கண்ணாடியாலானது 

( பி ) பிளாஸ்டிக்காலானது 
( 4 ) சூரிய சக்தி மின்சாரக்கருவி 
(5 ) சோளார் வாட்டர் ஹீட்டர்களும் வசதிகளும் 
( 6 ) சோளார் க்ரோப் ட்ரையறுகளும் வசதிகளும் 


* * * * 


* * * * 


* ** * 


* * 


* * 


36 


21 


* * 


* * 


* * * * 


* * 


* * 


* * * * 


* * * * 


* * * * 


* * 


* * 


* * * 


* 


* * 


* * 


(7 ) சோளார் குளிர்சாதனப்பெட்டிகளும் 

சோளார் கோல்ட் ஸ்டோரேஜூகளும் 

சோளார் எயர் கண்டிஷனிங் வசதிகளும் 
( 8 ) சோளார் ஸ்டில்களும் டீசெலைனேஷன் 

வசதிகளும் 
( 9) சோளார் தெர்மல் மற்றும் சோளார் 

போட்டோவோல்ட்டாலிக் கண்வேர்ஷனையும் 

அடிப்படையாகக் கொண்ட சோளார் பம்புகள் 
(10) சோளார் பவர் ஜனரேட்டிங் வசதி 
( 11 ) சோளார் குக்கர்கள் 
(12 ) கோண்சென்ட்ரேட்டிங் மற்றும் பைப் 

டைப்புனுடைய சோளார் களக்ற்றர்கள் 
(13 ) ப்ளாட் ப்ளேட் சோளார் கலக்ற்றர்கள் 
(14 ) சோளார் போட்டோ வோல்ட்டாயிக் 

மோடியூள்களும் வாட்டர் பம்புகளுக்குரிய 

பானல்களும் பிற அப்ளிக்கேஷனும் 
(15 ) கருப்பு தொடர்ச்சியாக ப்ளேட் செய்த 

சோளார் செலக்டிவ் கோட்டிங் ஷீட்டுகளும் , 

பான்களும் டியூபுகளும் 
( 16 ) வாக்கும் ட்யூப் சோளார் கலக்ற்றர்கள் 
( 17 ) சோளார் போட்டோ வோல்ட்டாயிக் 

செல்கள் மோட்யூல்கள் , பிற வசதிகள் 
கருவிகள் 
( சி ) மூன்றாவது அட்டவணையில் , -- 

( i ) வரிசை எண் 62 - ம் அதற்கெதிரான ( 2 ) மற்றும் ( 3 ) - ம் 
கட்டத்திலுள்ள உட்குறிப்புகளும் விட்டுவிடப்பட வேண்டியதாகும் ; 

( ii ) வரிசை எண் 86 எ - க்கும் அதற்கெதிராக ( 2 ) மற்றும் ( 3)- ம் 
கட்டங்களிலுள்ள உட்குறிப்புகளுக்கு பிறகு முறையே , பின்வரும் வரிசை 
யெண்ணும் உட்குறிப்புகளும் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" 86பி . நகராட்சி பிளாஸ்டிக் கழிவுகள் 

(iii ) வரிசை எண் 87 - ல் , ( 2) -வது கட்டத்தில் , (2)- ம் இனத்திற்கு 
எதிராக உள்ள உட்குறிப்பில், " எம் . ஆர். பி . 200 ரூபாய்க்கு மிகாமலும் " என்ற 
சொற்களுக்கும் எண்களுக்கும் பதிலாக " எம் . ஆர் . பி . 500 ரூபாய்க்கு 
மிகாமலும் " என்ற சொற்களும் எண்களும் சேர்க்கப்பட வேண்டும் 


* * * * 


* 


* * * 


* * * * 


12 . 


37 


22 


* * * * 22 . 


* * * * 


22 . 


(iv ) வரிசை எண் 93- ல் , (1)- ம் இனத்தில் துணை இனம் ( பி )- க்கும் 
அதற்கெதிரான (2 ) மற்றும் ( 3)-வது கட்டங்களில் உள்ள உட்குறிப்புகளுக்கும் 
பிறகு பின்வரும் துணை இனமும் உட்குறிப்புகளும் முறையே சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது: 

( சி ) சோயாபீன் பிண்ணாக்கு / மீல் போன்றவற்றிலிருந்து 

தயாரிக்கப்படுகின்ற உணவுக்கு உகந்த சோயா சங்ஸ் **** ; 

( v ) வரிசை எண் 107 - ல் , ( 3) , ( 4) , (5) , (6 ), ( 7) , (8) , ( 9) , (10 ) , ( 11 ) , (12 ) , 
(13), (14 ) , (15), ( 16 ), ( 24) , ( 25) , ( 31 ), போன்ற இனங்களும் அவற்றிற்கெதிரான 
( 2 ) மற்றும் ( 3) - ம் கட்டங்களில் உள்ள உட்குறிப்புகளும் விட்டுவிடப்பட 
வேண்டியதாகும் ; 

( vi ) வரிசை எண் 141 - க்கும் அதற்கெதிரான ( 2 ) மற்றும் ( 3 )- ம் 
கட்டங்களின் உட்குறிப்புகளுக்கு பிறகு முறையே , பின்வரும் வரிசை எண்ணும் 
உட்குறிப்புகளும் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது: 

“ 141எ . வாட்டர் பெட் 
( டி ) பட்டியல் எ . இல் , 

( i) வரிசை எண் 84 - க்கும் அதற்கெதிரான ( 2 ) மற்றும் ( 3) - ம் 
கட்டங்களின் உட்குறிப்புகளுக்கு பிறகு முறையே , பின்வரும் வரிசை எண்ணும் 
உட்குறிப்புகளும் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 
" 84எ . லெட் ஆக்சைடு 

2824 " ; 
( ii ) வரிசை எண் 135எ - ல் ( 2)-வது கட்டத்தில் உள்ள உட்குறிப்பில் , 
விவசாய கையுறைகள் என்ற சொற்களுக்குப் பிறகு " வீட்டுபயோக கையுறைகள் " 
என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( iii ) வரிசை எண் 174- ல் , ( 10)- ம் இனத்திற்கும் அதற்கெதிராக உள்ள 
( 2 ) மற்றும் (3)-வது கட்டங்களில் உள்ள உட்குறிப்புகளுக்கும் பிறகு முறையே , 
பின்வரும் இனமும் உட்குறிப்புகளும் சேர்க்கப்பட வேண்டும் ; அதாவது: 

“( 11 ) அக்ரோஷெட் நெட் என்று சாதாரணமாக 

அழைக்கப்படும் எச் டி பி இ நெய்தெடுத்த 

ஆடைகள் 
11 . திருமண விழாக்களின் மீது செஸ் சுமத்தலும் வசூலித்தலும் . - (1 ) 
மூன்று நட்சத்திரமோ அதற்கு மேலோ உள்ள பிரிவில் உட்பட்ட ஹோட்டல் 
களிலோ , உணவக அறைகள் உட்பட ஐநூறுக்கு மேற்பட்ட இருக்கை 
வசதியுள்ள ஆடிட்டோரியங்களிலோ நடைபெறும் ஒவ்வொரு திருமண 
விழாவின் மீதும் , அதைத்தொடர்ந்துள்ள விழாக்களின் மீதும் பின்வரும் 


* * * * 21 . 


38 


23 


பட்டியலில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ள நிரக்கில் , மங்கல்ய நிதி ஸெஸ் 
என்று அழைக்கப்பட வேண்டிய ஒரு ஸெஸ் சுமத்தப்பட வேண்டியதும் 
வசூலிக்கப்பட வேண்டியதும் ஆகும் , அதாவது : 


அட்டவணை 


(i) மூன்று நட்சத்திரமோ அதற்கு மேலான 10, 000 ரூபாய் 

மேலான ஹோட்டல்களுக்கு 
முனிசிப்பாலிட்டி பகுதியில் அமையப் 10, 000 ரூபாய் 
பெற்ற குளிரூட்டப்பட்ட ஆடிட்டோரி 

யத்திற்கு 
( iii ) பஞ்சாயத்து பகுதியில் அமையப்பெற்ற 7,500 ரூபாய் 

குளிரூட்டப்பட்ட ஆடிட்டோரியத்திற்கு 
( iv ) முனிசிப்பாலிட்டி பகுதியில் அமையப் 5 ,000 ரூபாய் 

பெற்ற பிற ஆடிட்டோரியங்களுக்கு 
( v ) பஞ்சாயத்து பகுதியில் அமையப்பெற்ற 3 ,000 ரூபாய் 

பிற ஆடிட்டோரியங்களுக்கு 


( 2 ) அவ்வாறுள்ள விடுதி மற்றும் ஆடிட்டோரியத்தின் உரிமையாளர் 
யாரிடமிருந்து அத்தகைய விழாவிற்கான கட்டணங்கள் அல்லது வாடகை 
வசூலிக்கப்படுகிறதோ , அவரிடமிருந்து ஸெஸ் வசூலிக்கப்பட வேண்டியதும் 
அதை அரசு கருவூலகத்தில் மங்கல்ய நிதியின் ஹெட் ஓப் அக்கௌண்டில் 
ஒவ்வொரு மாதமும் 15 - ம் தேதியோ அதற்கு முன்பாகவோ செலுத்தப்பட 
வேண்டும் . 

(3 ) அவ்வாறுள்ள விடுதி மற்றும் ஆடிட்டோரியத்தினுடைய உரிமையாளர் , 
நிர்ணயிக்கப்படக்கூடிய , அத்தகைய படிவத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க 
வேண்டியதும் அதை மங்கல்ய நிதி ஸெஸ் செலுத்தியதற்கான தடயத்துடன் 
1976 - ன் கேரள ஆடம்பரத்தின் மீதுள்ள வரிச்சட்டத்தின் (1976 - ன் 32 ) கீழ் 
அந்தப்பகுதியில் அதிகாரத்திலுள்ள வரி நிர்ணய அதிகார இடத்திற்கு முன்பாக 
ஒவ்வொரு மாதமும் 15- ம் தேதியோ அதற்கு முன்பாகவோ சமர்ப்பிக்கப்பட 
வேண்டும் . மங்கல்ய நிதி ஸெஸ் செலுத்திய விவரங்கள் அடங்கிய ஒரு 
பதிவேடும் சேர்த்து நிர்ணயிக்கப்படக்கூடிய அத்தகைய முறையில் , அவர் 
பாதுகாக்க வேண்டும் . 

( 4 ) உரிமையாளருக்கோ , கேரள அரசின் வணிக வரி பிரிவின் 
வெப்சைட் வாயிலாக எலக்ட்ரோணிக்காக துணைப்பிரிவு ( 3)- ல் குறிப்பிடப் 
பட்டுள்ள அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியதும் ஸெஸ் தொகையை 
செலுத்த வேண்டியதுமாகும் . 


39 


24 


(5 ) ஸெஸ் வசூலிப்பதற்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட நிறுவனத்தின் 
உரிமையாளர் 1976 - ன் கேரள ஆடம்பரங்களின் மீதுள்ள வரிச்சட்டத்தின் 
( 1976 - ன் 32 ) கீழ் , அவ்வாறுள்ள நிறுவனம் அமையப்பெற்ற இடத்தில் 
அதிகாரத்திலுள்ள வரி நிர்ணயிக்கும் அதிகார இடத்திற்கு முன்பாக , நிர்ணயிக் 
கப்படக்கூடிய , அத்தகைய முறையில் ஒரு யூனிக் ஐடன்டிபிக்கேஷன் எண் 
பெறுவதற்காக விண்ணப்பம் செய்யவேண்டியதும் வரி நிர்ணய அதிகார இடம் 
மேற்கூறிய நிறுவனத்திற்கு அனுமதிக்க வேண்டியதுமாகும் . 

( 6 ) துணைப்பிரிவு (1)- ல் அறிக்கை செய்தபடியுள்ள ஒரு விடுதி மற்றும் 
ஆடிட்டோரியத்தினுடைய ஏதேனும் உரிமையாளர் இந்த பிரிவின்படி ஸெஸ் 
செலுத்தாமல் ஒரு திருமண விழா நடத்துவதற்கு ஏதேனும் நபரை அனுமதித் 
தால் அத்தகைய உரிமையாளர் , திருமண விழாவை அவர் நடத்தினார் என்பது 
போல , அவ்வாறுள்ள ஸெஸ் தொகையை அளிப்பதற்கு பொறுப்புடையவராயி 
ருப்பதும் , அத்தகைய தொகை 1976 - ன் கேரள ஆடம்பரங்களின் மீதுள்ள வரி 
சட்டத்தின் (1976 - ன் 32 ) கீழ் , அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நிலுவைத் 
தொகை என்பது போல , அந்த நபரிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டியதாகும் . 

(7 ) சட்டப்பேரவை இதற்காக சட்டத்தின் வாயிலாக முறைப்படியுள்ள 
நிதி வினியோகம் நடத்திய பிறகு , அரசு உருவாக்கிய மங்கல்ய நிதி திட்டத்தில் 
முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ள தேவைகளுக்காக அரசுக்கு , அவ்வாறுள்ள 
தொகையை வினியோகிக்கலாம் . 
விளக்கம் . இந்தப்பிரிவின் தேவைக்காக , -- 

( எ ) " உரிமையாளர் என்ற சொல்லில் அவ்வாறுள்ள உணவகங்கள் 
அல்லது ஆடிட்டோரியங்களுடையதோ , அதது சங்கதிபோல , நிர்வாகப் 
பொறுப்பை தற்போது வகிக்கும் நபரும் உட்படுவார் ; 

( பி ) “ ஆடிட்டோரியம் ” என்ற சொல்லில் வரவேற்பறையும் திருமண 
மண்டபமும் உட்படும் ; 

(C ) “ நிர்ணயிக்கப்பட்ட " என்றால் அரசு இதற்காக உருவாக்கிய 
சட்டங்களின்படி நிர்ணயிக்கப்பட்ட என்று பொருள்படும் . 

( 8 ) 1976 - ல் கேரள ஆடம்பரத்தின் மீதுள்ள வரி சட்டத்தின் வரி 
நிர்ணயமும் வசூல் செய்வதும் தொடர்பான நிபந்தனைகள் , தேவையான 
திருத்தங்களுடன் இந்த பிரிவின்படி வரி நிர்ணயிப்பதற்கும் வசூல் செய்வதற்கும் 
பாதகமாகும் . 


40 


